C 


தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 .60 காசு 


நாடு 


க 


. 


- 


TE 


TG 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 25 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 26 , 2013 
ஆனி 12 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 
தமிழ்நாடு வனவிலங்கு அதிகார மன்றத்தின் சங்க அமைப்புகளுக்கான திருத்த வரைவு மற்றும் 

துணை விதிகளுக்கான திருத்தம் . 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 28 , சுற்றுச் சூழல் மற்றும் வன (வனம் .5) த் துறை , 6 மார்ச் 2013.) 


( b ) துணை விதிகளுக்கான திருத்தம் : 
தொ .எண் பிரிவு எண் 

துணை விதி 
( 2 ) 

( 3) 
2 . 10 

வன விலங்குக் காட்சி சாலை என்பது , சென்னை - 600 048 அறிஞர் அண்ணா உயிரியல் 
பூங்கா , கிண்டி குழந்தைகள் பூங்கா மற்றும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அனைத்து 

விலங்குக் காட்சி சாலைகள் என்று பொருள்படும் . 
10 .1 

தலைமை வனப் பாதுகாவலர் பதவித் தரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா 
தலைமை வனப் பாதுகாவலர் மற்றும் இயக்குநருக்கு ரூ.1. 00 கோடி வரையிலான மதிப்பீடுகளுக்கும் 
ஒப்பந்தப்புள்ளிகளுக்கும் அனுமதியளிப்பதற்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது . தலைமை வனப் 
பாதுகாவலர் மற்றும் இயக்குநர் ரூ . 1. 00 கோடிக்கு மேல் செலவு மேற்கொள்ளப்படும் 
பணிகளுக்கு நிதிக்குழு மற்றும் அதிகார மன்றத்திடம் ஒப்புதல் பெறவேண்டும் . 

இணைப்பு 

திருத்தம் 
( தமிழ்நாடு வனவிலங்கு அதிகார மன்றத்தின் சங்க அமைப்பு விதிக்குறிப்பின் IVஆம் விதிக்கு .) 
1 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

தலைவர் 
மாண்புமிகு வனத் துறை அமைச்சர் 

துணைத் தலைவர் 
அரசு செயலாளர் , 

உறுப்பினர் 
சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 
4 அரசு செயலாளர் , 

உறுப்பினர் 
நிதித் துறை அல்லது அவருடைய பிரதிநிதி 
DTP - 11 -2 -25 (T Sup ) 


[ 1 ] 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


5 அரசு செயலாளர் , 

கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத் துறை 
முதன்மை தலைமை வனப் பாதுகாவலர் 
தமிழ்நாடு 
துணை வேந்தர் , தமிழ்நாடு கால்நடை மருத்துவ 

அறிவியல் பல்கலைக் கழகம் , சென்னை 
8 இயக்குநர் , சுற்றுச் சூழல் துறை 
9 ஆணையாளர் , சுற்றுலாத் துறை 

தலைமை வன உயிரினக் காப்பாளர் , தமிழ்நாடு 
11 இயக்குநர் , அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா 


உறுப்பினர் 
உறுப்பினர் 
உறுப்பினர் 
உறுப்பினர் செயலர் 


மோகன் வர்கீஸ் சுங்கத் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


சுற்றுச் சூழல் மற்றும் வன (வனம் .5) த் துறை 

[ அரசாணை (நிலை ) எண் 41 , 15 மார்ச் 2013.) 
1972 ஆம் ஆண்டு வன விலங்குகள் ( பாதுகாப்பு ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/1972 ) 38 V ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) 
உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றத்தின் 
பரிந்துரையின் பேரில் கீழே விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியின் நாற்புற எல்லைகள் 15 - 3 - 2013 ஆம் நாளிலிருந்தும் , 
அந்நாள் முதற்கொண்டும் புலிகள் காப்புவனமாக இருக்கும் என்று இதனால் அறிவிக்கிறார் . 


1 புலிகள் காப்பு வனத்தின் பெயர் 
2 மாவட்டத்தின் பெயர் 
3 வட்டங்களின் பெயர் 
4 வனக் கோட்டம் 
5 வன வட்டாரம் பகுதி 
முதன்மைப் பகுதி 

பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


விவர அட்டவணை 

சத்தியமங்கலம் புலிகள் காப்புவனம் 
ஈரோடு 
சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிபாளையம் 
சத்தியமங்கலம் கோட்டம் 


இடைப்பட்ட பாதுகாப்புப் 

பகுதி 


பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


( 2 ) 


25083 . 25 


- 


53656 .47 


குதியாலத்தூர் 
காப்புவனம் (பகுதி ) 
தலமலை காப்புவனம் 


49662 .53 


குதியாலத்தூர் 
காப்புவனம் (பகுதி ) 
குதியாலத்தூர் 
காப்புவனம் விரிவாக்கம் 
தலமலை காப்பு வனம் 


162 .31 


4878 . 15 


ஸ் 


3410. 06 


நீலகிரி கிழக்குச் சரிவு 
காப்புவனம் 


1240.63 


ம் 


383.64 


ம் 


தலமலை விரிவாக்கம் 
காப்புவனம் 
ஆக்கூர்ஜோரை 
காப்புவனம் 
ஆக்கூர்ஜோரை 
விரிவாக்கம் காப்புவனம் 
பெரபேட்டா காப்புவனம் 
உள்ளிபாளையம் 
காப்புவனம் 


155 .80 


1468 .52 
1059 .58 


ம் 


61537. 01 


79623 . 93 
( - ) 274.599 


வன செட்டில்மெண்ட் 


( - ) 45 . 800 


வன செட்டில்மெண்ட் பகுதி 
( 2 செட்டில்மெண்ட்) 


பகுதி 


( 7 செட்டில்மெண்ட் ) 


79349 . 331 


61491 . 21 


79349.331 ஹெக்டேர் 


மொத்த முதன்மைப் பரப்பு 
மொத்த இடைப்பட்ட பரப்பு 


61491 .210 ஹெக்டேர் 


புலிகள் காப்புவன மொத்த பரப்பு 


140840.541 ஹெக்டேர் (அல்லது ) 1408 .405 ச .கி .மீ . 


எல்லைகள் 


வடக்கு 


கிழக்கு 
தெற்கு 


கருநாடக மாநிலம் 
ஈரோடு வனக் கோட்டம் 
நீலகிரி வடக்கு வனக் கோட்டம் , கோயம்புத்தூர் வனக் கோட்டம் 
கருநாடக மாநில எல்லை . 


மேற்கு 


மோகன் வர்கீஸ் சுங்கத் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


